தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis. No . 197 / 2009 . 
(விலை : ரூ. 0.80 காசு 


சுடு 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


PS 


மயே வெல் 


வல்லும் 


எண் 27 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 5 , 2017 
ஆனி 21, ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி II - பிரிவு 1 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறை 

அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை ) எண் 75 , கூட்டுறவு , உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு (D1) த் துறை, 

நாள் 16 மே 2017. ) 


நுகர்வோர் விவகாரங்கள் , உணவு மற்றும் பொது விநியோகத் துறை அமைச்சகம் 

( நுகர்வோர் விவகாரங்கள் துறை) , ஆணை புது தில்லி , 25 - 4 - 2017 . 


S . O . 1288 (E ). - 1955 ஆம் ஆண்டு இன்றியமையாப் பொருட்கள் சட்டத்தின் ( 10 /1955 ) 3 ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மத்திய அரசு , 2016 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் 
பொருட்கள் மீதான உரிமத் தேவைகள் , இருப்பு வரையறைகள் மற்றும் எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் 
நீக்கல் ஆணையில் திருத்தம் செய்வதற்கு பின்வரும் ஆணையை , இதனால் பிறப்பிக்கிறது . அவையாவன : 


1 . ( 1) இந்த ஆணை , 2017 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் மீதான உரிமத் 

தேவைகள் , இருப்பு வரையறைகள் மற்றும் எடுத்துச் செல்வதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கல் 
ஆணை என்று அழைக்கப்படும் . 


( 2 ) இந்த ஆணை 29 - 04 - 2017 ஆம் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


DTP - II - 1 ( 27 ) (T Sup ) 


[ 1 ] 


2 . 2016 ஆம் ஆண்டு சில குறிப்பிட்ட உணவுப்பொருட்கள் மீதான உரிமத் தேவைகள் , இருப்பு வரையறைகள் மற்றும் எடுத்துச் 

செல்வதற்கான கட்டுப்பாடுகள் நீக்கல் ஆணையின் 3 ஆம் பகுதியைச் சேர்ந்த துணைப்பகுதி (2 ) இல் , இனம் (ii) -- 

க்குப் பதிலாக பின்வரும் இனம் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 
"சர்க்கரையைப் பொறுத்தவரையில் 28 - 10 - 2017 ஆம் நாள் வரையிலான கால அளவிற்கு ;". 


( கோப்பு எண் S - 10/1/2017- ECR & E ] 


பி . வி . ராமா சாஸ்திரி , 
இணைச் செயலாளர் . 


( ஆளுநரின் ஆணைப்படி மீண்டும் வெளியிடப்படுகிறது ) 


பிரதீப் யாதவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


